தொடுத்த வேடர்களை வீட்டவென அவ்வேடர்‌ முன்‌ 
னிலையிற்றனது [கொடி-]பதாகையாகியகாலாயுதத்தை 
நினைத்தழைத்துக்‌ கூவும்படி செய்து பிரளயகால மேக 
கர்ச்சனைபோலுண்டாய அக்கூவுதலான்‌ மூர்ச்சித்‌ 
துயிரற்றவர்களாகக்‌ கிடக்கும்படி அவர்களைச்‌ செய்த 
னன்‌. பின்பு, நாயகியும்‌ நாரதரும்‌ வேட்புற்றவண்ணங்்‌ 
கருணைபாலித்துத்‌ தேவி பெருமையை யாவருமுணர்‌ 
பாக்கு அத்‌ தேவியைக்கொண்டே வேடருயிர்ப்புற்‌ 
றெழுமாறருள்புரிந்து, அங்ஙனக்‌ திருவிளயாடனிமித்‌ 
தங்‌ கொண்டிருந்த மானுடவுரு மறைத்து, அவர்கட்குத்‌ 
தனது சண்முகத்‌ திருவுருத்‌ தரிசனங்கொடுத்து, 
அன்னவரில்லத்திற்றனே அன்னவரளித்த வேங்கைக்‌ 
தோலின்மேற்‌ றானும்‌ தேவியுமாக வெழுந்தருளியிருந்து, 
அங்ஙன்‌ வேட்டுவச்சிறுமி வடிவாயிருக்கும்‌ நாயகியைக்‌ 
தான்‌ கடைக்கணித்தளவிலே அந்நாயகிபாலிருந்த 
வடிவும்‌ அலங்கரிப்பும்‌ மாறிப்‌ பூருவம்‌ விட்டுணு புத்திரி 
யானபோதிருந்த திவ்விய தெய்வ வடிவத்கோடும்‌ 
அலங்கரிப்போடும்‌ பிரகாசிக்கக்கண்ட அப்பெருமாட்‌ 
டியை அக்கினி ஆதித்தன்‌ கடவுள்‌ பெந்துக்கள்‌ சாக்ஷி 
யாகக்‌ கைப்பற்றி, திருமணச்‌ சடங்கெல்லாம்‌ நாரதரான்‌ 
முடிக்கமுடிப்பித்து, சிவபெருமான்‌ ஆசீர்வதிக்கப்‌ பிரம 
விட்டுணு உருத்திரேந்திராதி தேவரனைவருங்‌ கற்பகப்‌ 
பூக்களை வாரிவாரிச்சொரிய விளங்கியிருந்தனன்‌. பின்பு 
அத்தேவேசனானவன்‌, தான்‌ வீணை வேய்ங்குழல்‌ மிருதங்‌ 
கம்‌ முதலிய வாத்தியங்களுடன்‌ நாளும்‌ விளையாடி 
வாசஞ்செய்யாநின்ற கல்ஹார தடாகத்தோடுகூடிய 
செருத்தணியென்னுந்‌ திருத்தணிகையிற்‌ றேவியுடன்‌ 
சுந்தர உல்லாச விலாசனாகத்‌ திவ்விய சிங்காசனத்தி 
மெழுந்தருளியிருந்தனன்‌. அப்பால்‌ அவ்வள்ளிமணளைன்‌ 
தான்‌ வேடரொடு செருச்செய்து அது தணிந்திருந்த 


காரணத்தாற்‌ செருத்தணியெனவிளங்கும்‌ அம்மலையைக்‌ 
கடந்தேகுவான்‌ ஒருதினந்‌ தனது தெய்வ மானத்தை 
யழைத்து அதிற்‌ றேவியுடன்‌ ஆரோகணித்துக்‌ கந்த 
கிரியாய சவர்க்காலயத்திற்கெழுந்தருளி, இடப்பாகத்‌ 
திலங்கும்‌ பெரிய பிராட்டியாங்‌ கஜ நாயகி கண்டு 
களிக்க இலைய பிராட்டியாம்‌ வள்ளி நாயகியை 
வலப்பாகத்தமர்த்தி, துவாதச மகரகுண் டலங்களாற்‌ 
சோபியாகின்ற விகசிதமுக கமல ஷட்கனாய்‌, தயாக்‌ 
தோளித அஷ்டாதச குமுத நயநனாய்‌, குங்கும ரக்த 
வர்ணஜ்யோதிருபனாய்‌ சர்வாபரணங்களானும்‌ பீதாம்‌ 
பரங்களானும்‌ அலங்கரிக்கப்பட்ட சர்வாவயவ மங்கள 
மூர்த்தியாய்‌, ஸ்ரீ வல்லி தேல சேரா சமேதனாக வீற்றிருப்‌ 
பவனாயினன்‌. 


அவ்விருக்கை யெத்தன்மைத்தோ? என்னின்‌;-- 
கிரியாசத்தியாற்‌ சரியை கிரியையென்ற இரண்டுபாத 
மும்‌, ஞானசத்தியால்‌ யோகம்‌ ஞானமென்ற இரண்டு 
பாதமும்‌ உலகில்‌ விருத்தியாமாறு கிரியை ஞானம்‌ 
இச்சை ஆதி பரையென்ற பஞ்ச சத்திகளையுந்‌ தனது 
அமிசமாகக்கொண்டுள்ள அகண்ட சிவசத்தியைத்‌ 
கானே தனதொருமுகமாய்‌ விளங்குமாறு ஐக்கியஞ்‌ 
செய்து பஞ்சகிருத்திய அதிட்டான நாயகனாகப்‌ 
பிரகாசிக்குந்‌ தன்மைத்தென்க. இருவரும்‌ ஞானக்‌ 
கிரியா சத்திக ளென்பதை, வள்ளியம்மை திருமணப்‌ 
படலத்து ௨௫௮ - ம்‌ செய்யுளில்‌-- 


ஈவல்லியர்‌ கிரியை ஞான வல்லியின்‌ கிளையாய்ச்‌ 
சூழ” எனவும்‌ கந்தபுராணத்‌ தோத்திரப்பா மாலையில்‌-- 
வபொய்வருஞ்‌ ௪மயர்ச்‌ செட்டாப்‌ புண்ணிய முதல்வன்‌ மேஞாளை 


மெய்வருஞ்‌ சமயம்‌ யாண்டு மிளிர்வுற விழியாற்‌ பூத்த 
0 


